APRIL/MAY 2028 


GTA18 — தொல்காப்பியம்‌ -- எழுத்ததிகாரம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


1 
௫] வினாஎழுத்துக்களைக்‌ குறிப்பிடுக. 
|. 


இதழ்‌ இயைந்துபிறக்கும்‌ மெய்கள்‌ யாவை? 

3.  உருபேற்கும்‌ பெயர்கள்‌ யாவை? 

4. கலம்‌ என்னும்‌ நிலைமொழிபெறும்‌ சாரியை யாது? 
5. ஒன்‌ சாரியை எந்த ஈற்றுப்‌ பெயரோடு வரும்‌? 

6. அகரச்சுட்டு செய்யுளில்‌ எவ்வாறு வரும்‌? 

7... மகராற்றுநிலைமொழிகள்‌ எவ்வாறு புணரும்‌? 

8. ஆந்தை, பூந்தை புணர்ச்சிவிதி கூறுக. 

9.  ஒன்றுபத்துடன்‌ புணர்வதை எழுதுக. 


10. ஒரு, இரு - ஓர்‌ ஈர்‌ புணர்ச்சி நிலையை விளக்குக. 


4788 


பகுதி ஆ-- (65% 5- 25 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ வினாக்களுக்கு கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


11. 


12.” 


18. 


14. 


15. 


(௮) சுட்டு, வினாக்கள்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) . 

(ஆ) ஆய்தம்‌ பற்றிய கருத்துக்களை விளக்குக. 

(அ) எழுத்துச்‌ சாரியைகளைக்‌ குறிப்பிடுக. 
(அல்லது) 


(ஆ) மூவிடப்‌ பெயர்களின்‌ புணர்ச்சி குறித்து எழுதுக. 


(அ) எண்ணுப்‌ பெயர்கள்‌ பெறும்‌ சாரியை குறித்து 


(அல்லது) 
(ஆ) ஈகாராற்றுவேற்றுமைப்‌ புணர்ச்சி குறித்து 
இயம்புக. 


(௮) ஆயிரம்‌ என்னும்‌ எண்ணின்‌ புணர்ச்சிவிதிகளைக்‌ 
கூறுக. 


(அல்லது) 

(ஆ) யகராற்றுப்‌ புணர்ச்சி குறித்து எழுதுக. 

(அ) ஆய்தம்‌ கெடாதகெடும்‌ புணச்ச்சியை விளக்குக. 
(அல்லது) 

(ஆ) திசைப்பெயர்களின்‌ புணர்ச்சி குறித்து எழுதுக. 


2 4788 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ- (3 10= 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


எழுத்துக்கள்‌ பிறக்கும்‌ முறைபற்றி பிறப்பியல்‌ கூறும்‌ 
கருத்துக்களைத்‌ தொகுத்துரைக்க. 


அளவு, நிறை எண்ணுப்பெயர்‌ புணர்ச்சி குறித்து 
தொகைமரபு கூறும்‌ செய்திகளை விளக்கியுரைக்க. 


உயிர்மயங்கியலில்‌ இடம்பெறும்‌ கருத்துக்களை 


தொல்காப்பியர்‌ வழிநின்று எடுத்துரைக்க. 
லகராற்றுப்‌ புணர்ச்சியை கட்டுரைக்க. 


ஆயிரம்‌ என்னும்‌ எண்ணுப்பெயர்‌ புணரும்‌ விதத்தை 
விளக்கியுரைக்க. 


3 4788 


